APRILIMAY 2028 


FTA21/CTA21 -- இக்கால இலக்கியம்‌ - 2 
(கவிதை, உரைநடை நாடகம்‌, புதினம்‌, சிறுகதை) 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ _—(10x2=20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1. கவிதை என்றால்‌ என்ன? 

2. இன்னொரு தேசிய கீதம்‌ - எழுதியவர்‌ யார்‌? 

3 காற்றில்‌ கலந்த பேரோசை எது? 

4. சுந்தர ராம்‌ சாமியின்‌ வாழ்க்கை குறிப்பை எழுதுக: 

ந. நாடகத்தின்‌ உத்தி முறைகளை குறிப்பிடுக. 


நினைக்கப்படும்‌ நாடகத்தின்‌ மாந்தர்‌ இருவரைக்‌ 
குறிப்பிடுக. 


ப புதினம்‌ என்றால்‌ என்ன? 
8. பிரபஞ்சனின்‌ எழுத்தாற்றலைப்‌ புலப்படுத்துக. 
9, பெரியநாயகி உலா எழுதியவர்‌ யார்‌? 
10. தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ தந்தை யார்‌? 
4922 


11. 


12. 


13. 


14. 


(அ) 


(ஆ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(அ) 


பகுதி ஆ--% ந 95 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
கவிதையின்‌ தோற்றம்‌ வளர்ச்சி பற்றி விளக்குக. 
(அல்லது) 


வைரமுத்து படைப்பாற்றலை தேசிய கீதம்‌ வழி 
விளக்குக. , 


காற்றில்‌ கலந்த பேரோசையின்‌ மையக்‌ கருத்தை 
புலப்படுத்துக. 


(அல்லது) 


சிறந்த உரை நடையை எவ்வாறு எழுதுவது 
விளக்குக. 


நினைக்கப்படும்‌ நாடகத்தின்‌ கட்டமைப்பு 
முறைகளை விரிவாக விளக்குக. 


(அல்லது) 


ஜெயந்தன்‌ இயற்றிய நாடகத்தின்‌ கதை மாந்தர்‌ 
சிறப்புகளை எழுதுக. 


மகாநதி புதினத்தின்‌ தலைமை மாந்தர்‌ பற்றி 
விவரிக்க. 


(அல்லது) 


மகாநதியில்‌ இடம்பெற்றுள்ள வர்ணனையை 
விவரிக்க. 


2 4922 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) நாற்காலி கதையில்‌ கி.ரா. கூறுவனவற்றை ஆய்க. 


(அல்லது) 


(ஆ) வாகனம்‌ சிறுகதையில்‌ அம்பை கூறும்‌ சமூகக்‌ 


கருத்தை ஆய்க. 


பகுதி இ--6%10- 30 மதிப்பெண்கள்‌) 


எதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி 


க்கவும்‌. 


இன்னொரு தேசிய கீதம்‌ கூறும்‌ சமூக மாற்றத்தை 


விவரிக்க. 

காற்றில்‌ கலந்த பேரோசை கூறும்‌ வாழ்வியல்‌ 
செய்திகளை எழுதுக. 

"நினைக்கப்படும்‌. - மாடகம்‌ கூறும்‌ கருத்துகளைத்‌ 
தொகுக்க. 


மகாநதி காட்டும்‌ சமூக அவலங்களைத்‌ தொகுத்துரைக்க. 


விடியுமா? சிறுகதையில்‌ கு.ப.ரா. 
கருத்துகளை ஆராய்க. 


பத னவ தமக்கை ட்‌ கடம்‌ டன்‌ 


கூறும்‌ 


சமூகக்‌ 


4922 


